|| ATATATEDA ll 
ஜகந்‌ நாதாஷ்டகம்‌ 
(1) 
orale iris s[ArIL RSIS LR] 
gal MAAN PATTTT ATA: | 


HIST YT ETAT TOT STF Ud 
TTY: TTA TTT Hag ¥ II 


கதாசித்‌ காலிந்தீ தட விபினஸங்கீதக வரோ 
முதா கோபீ நார்‌ வதன கமலாஸ்வாத மதுப8! 

ரமா சம்பு ப்ரஹ்மாமரபதி கணேசார்சிதபதோ 
ஐகந்நாத$ ஸ்வாமீ நயனபதகாமீ பவது மேோ। 


ஒரு சமயம்‌ யமுனை யாற்றின்‌ கரையில்‌ காட்டில்‌ ரீங்கார 
கானம்‌ செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன்‌ கோபிகாஸ்திரீகளின்‌ 
முக கமலங்களை மொய்க்கும்‌ வண்டாக இருந்தவர்‌. லக்ஷ்மி, 
சிவன்‌, பிரம்மா, இந்திரன்‌, கணபதி அசியோர்‌ சேவைகளை 
ஏற்கும்‌ ஐகந்நாதஸ்வாமி என்‌ கண்முன்னே தோன்றட்டுமே! 

(2) 
ago wre nj Ref frftfres wf 
sped Tad TEATPETE a fat | 

STATA: ET TTT Hag HII 


புஜேஸவ்யே வேணும்‌ சிரஸி சிகிபிஞ்சம்‌ கடிதடே 
துகூலம்‌ நேத்ராந்தே ஸ்ஹசரகடாக்ஷம்‌ ச விதத்‌। 
ஸதா ஸ்ரீமத்‌ ப்ருந்தாவனவஸதி லீலா பரிசயோ 
ஜகந்நாத ஸ்வாமீ நயன பதகாமீ பவது மோ 
12 


தன்‌ இடதுகையில்‌ புல்லாங்குழலும்‌, தலையில்‌ மயில்‌ 
தோகையும்‌, இடுப்பில்‌ பீதாம்பரமும்‌, கண்களில்‌ கடாக்ஷ்மும்‌ 
வைத்துக்கொண்டு எப்பொழுதும்‌ ப்ருந்தாவனத்தில்‌ வாழும்‌ 
பாங்குடன்‌ விளங்கும்‌ ஜகந்நாதஸ்வாமி என்‌ கண்‌ முன்னே 
தோன்ற வேணுமே! 
(3) 
qYTUNTTSTTT: TEV ETMUT AIT | 
YHSTHEITY: TPIT ATT 
STATS: TAT TTA Haq A Il 


மஹாம்போதேஸ்தீரே கனகருசிரே நீலசிகரே 
வஸன ப்ராஸா தாந்தஸஹஐபலபத்ரேண்‌ பலிநா। 
ஸுபதராமதயஸ்த: ஸகலஸுரஸேவோாவஸரதோ 
ஜகந்நாத ஸ்வாமீ நயனபதகாமீ பவது மோ! 


பெருங்கடற்கரையில்‌ நீலஓடுவேய்ந்த தங்கமயமான 
மாளிகையினுள்‌ தன்துஸ்ஹோதரர்‌ பலராமனுடன்‌, ஸுபத்ரை 
யின்‌ பக்கத்தில்‌ தேவர்கள்‌ வழிபட வாய்ப்பளிக்கும்‌ ஜகந்நாத 
ஸ்வாமி என்‌ கண்முன்னே தோன்றட்டுமே! 


(4) 


YATE: gferTorfirarMa RA 
TTS: €TTAT TTA Yad HII 
கருபாபாராவார8 ஸஜலஜலதச்ரேணி ௬ருசிரோ 
ரமாவாணீ ஸோமஸ்புர தமல பத்மோத்பவ முகை! 
ஸுஃரேந்த்ரை ஆராத்ய3 ச்ருதிகண சிகா கீதசரிதோ 
ஜகந்நாத ஸ்வாமீ நயன பதகாமீ பவது மோ 


13 


கருணைக்கடல்‌, அவர்‌. நீருண்ட மேகம்‌ போன்ற 
அழகுடையவர்‌, லஷ்மி, ஸரஸ்வதி, சந்திரன்‌, பிரம்மா முதலிய 
தேவர்கள்‌ வழிபட, உபநிஷதங்கள்‌ போற்றிப்பாடும்‌ 
சரிதையுடையவராய்‌ திகழும்‌ ஜகந்நாதஸ்வாமி என்‌ கண்முன்னே 
தோன்றட்டும்‌. 
(5) 


TUTE! Teor {HfoTA TTT: 
aig TTT Te: ! 

aT: ART NTT 
TST: FTA TTT Had A ll 


ரதாருடோ கச்சன பதி மிலித பூேதேவ படலை 
ஸதுதிப்ராதுர்பாவம்‌ ப்ரதிபதமுபாகர்ண்ய ஸதய8 

தயாஸிந்து: பநது ஸகல ஜகதாம்‌ ஸிந்துஸுதயா 
ஐகந்நாத3 ஸ்வாமீ நயனபதகாமீ பவது மோ 


ரதத்திலேறி வீதி வலம்‌ வரும்பொழுது, வழியில்‌ கூடிய 
பிராமணர்கள்‌ பாடும்‌ ஸ்தோத்ரப்பாடலை ஒவ்வொரு 
அடியிலும்‌ கேட்டு பரிவுகொள்ளும்‌ கருணைக்கடலாய்‌, ஸகல 
உலதிற்கும்‌ லக்ஷ்மியுடன்‌ பந்து வாய்த்திகழும்‌ ஜகந்நாதஸ்வாமி 
என்‌ கண்முன்னே தோன்றட்டுமே. 
(6) 
UNHETUTS: FATE DTT 
fare Slee Freer sT=aARRT | 
TATA TATATTAYTTITE TAT 
STAT: TIA TATA Haq HII 
பரப்ரஹ்மாபீட குவலய தலோத்புல்ல நயனோ 
நிவாஸ்‌ நீலாத்ரெள நிஹிதசரணோசகனதசிரஸி। 
ரஸானந்தோ ராதா ஸரஸவபுராலிங்கனஸுகோ 
ஐகந்நாதஸ்வாமீ நயனபதகாமீ பவது மோ 
14 


பரப்ரஹ்மேயான முடியழகையுடையவரும்‌, கருநெய்தல்‌ 
போன்ற மலர்ந்த கண்களையுடையவரும்‌, நீலமலையில்‌ 
தங்கியிருப்பவரும்‌, ஆசிசேஷன்‌ தலையில்‌ கால்‌ வைத்நிராப்ப 
வரும்‌, ரஸானந்தம்‌ மேலிட்டவரும்‌, ராதையின்‌ ஆலிங்கனத்தால்‌ 
சுகங்கொண்ட வருமான ஐகந்நாதஸ்வாமி என்‌ கண்முன்னே 
தோன்றட்டும்‌. 


(7) 


4 4 ged To TY PTT AA 

fT qTdsE wri FARIS aa | 
Tel STA PTA TATA Mae 

STS: TAT TUATYTTA Hag HII 


ந வை ப்ரார்தயம்‌ ராஜயம்‌ நச கனகதா போகவிபவே 

ந யாசே 5ஹம்‌ ரம்யாம்‌ நிகிலஜனகாம்யாம்‌ வரவதூம்‌! 
ஸதாகாலே காலே ப்ரமதபதினா கீதசரிதோ 

ஐகந்நாத$ ஸ்வாமீ நயனபத காமீபவது மோ 


எனக்கு ராஜ்யம்‌ வேண்டப்பட்டதன்று. அனுபவிக்கும்‌ 
செல்வத்திலும்‌ தங்கம்‌ வேண்டேன்‌. அழகிய அனைவரும்‌ 
விரும்பும்‌ படியான மணப்பெண்ணையும்‌ வேண்டேன்‌. 
அவ்வப்போது பரமேச்வரன்‌ போற்றிப்பாடும்‌ சரிதம்‌ வாய்ந்த 
ஜகந்நாதஸ்வாமி என்‌ கண்முன்னே தோன்றட்டும்‌! 


(8) 
EX ed AUN ZAANHAN Yd 
EX cd aT faafemani qed | 
TE alTTed Fife ATH 
STATA: ETAT TATA wag A ll 


15 


ஹர த்வம்‌ ஸம்ஸாரம்‌ த்ருததரமஸாரம்‌ ஸுரபதே 
ஹர த்வம்‌ பாபானாம்‌ விததி மபராம்‌ யாதவபதே। 
அஹோ தீநாநாதம்‌ நிஹிதமசலம்‌ பாது மநிசம்‌ 
ஐகந்நாத£ ஸ்வாமீ நயனபதகாமீ பவதுமோ! 


ஹேதேவபதே! ஸாரமற்ற ஸம்ஸாரத்தை சிக்ரமே 
விலக்கிவிடு. ஹேயதுபதே! மற்றொரு பாபக்குவியலை 
விலக்கிவிடு. ஏழை எளியயேோரையும்‌ அருகில்‌ உள்ள 
நீலமலையையும்‌ அனவரதமும்‌ காக்கவேண்டி ஜகத்நாதஸ்வாமி 
என்‌ கண்‌ முன்னே தோன்றிவரட்டுமே! 


ஜகந்நாதாஷ்டகம்‌ முற்றுப்‌ பெறுறெது 


16 


